நான்மணிகள் 


கி.ஆ.பெ.விசுவநாதம் 


. 


நான்மணிகள் 


“ சித்த மருத்துவ சிகாமணி " 

முத்தமிழ்க் காவலர் 
டாக்டர் கி . ஆ . பெ . விசுவநாதம் , டி . லிட் . 


பாரிநிலையம் 


184. பிராட்வே . சென்னை 600108 


முதற் பதிப்பு 

1960 
இரண்டாம் பதிப்பு : 1962 
மூன்றாம் பதிப்பு 1967 
நான்காம் பதிப்பு 1973 
ஐந்தாம் பதிப்பு 1980 
ஆறாம் பதிப்பு 

1988 
ஏழாம் பதிப்பு 

1994 


. 


. 


: 


: 


விலை : ரூ.7-00 


அச்சிட்டோர் : 
ஸ்ரீ வெங்கடேஸ்வரா அச்சகம் 
7/40 , கிழக்கு செட்டித் தெரு , 
பரங்கிமலை , சென்னை - 600 016 


பதிப்புரை 


கடமை 


சேர்ந்தது 


முத்தமிழ்க் காவலர் திரு . கி . ஆ . பெ . விசுவ நாதம் 
அவர்கள் ஒழுக்கத்தையும் 

உணர்ச்சியையும் 
உயிரென ஒம்புபவர்கள் . ஒழுக்கக் குறை கண்ட போது 
அவர்கள் எவ்வாறு துடிதுடித்து விடுவார்கள் என்பது 
அவர்களுடன் நெருங்கிப் பழகியவர்களுக்குத் தெரியும் . 
அவர்கள் தாம் கண்டவற்றை மக்களுக்கு உணர்த்தி நல் 
வழிப்படுத்த அறிவுக்கு உணவு போன்ற நூல்களை 
எழுதி இருப்பதுடன் , பண்டைய பெரும் புலவர்களது 
இலக்கிய நூல்களையும் காலத்திற்கும் தேவைக்கும் ஏற்ப 
உரை நடையில் எழுதி வருகிறார்கள் . இந்த வகையைச் 

முன்னர் வெளிவந்த மும்மணிகள் என்ற 
நூலும் 

இந்த நான்மணிகள் என்ற நூலும் . இனி 
இதைத் தொடர்ந்து ஐந்து மணிகள் , மூதுரை முத்து , நல் 
வழிச்சாறு முதலியனவும் வரவிருக்கின்றன . 
கி . ஆ . பெ அவர்களின் 

நடை அழகிலும் சொல்லா 
ராய்ச்சியிலும் கருத்துச் செறிவிலும் உள்ளத்தைப் பறி 
கொடுத்து , அவர்களின் புதிய நூல்களைக் காணத் துடித்து 
நிற்கும் தமிழ் மக்களுக்கு நாங்கள் வழங்கும் பொங்கல் 
பரிசு நான்கு மணிகள் . தமது அறிவுப் படையல்களை 
அள்ளி வழங்க ஏற்ற கலமாக எங்களை ஏற்றுக் கொண்ட 
முத்தமிழ்க் காவலர் விசுவநாதம் அவர்களுக்கு எங்கள் 
நன்றியும் வணக்கமும் . 


சென்னை 
14-1 60 


} 


தங்களன்பிற்குரிய , 
பாரி நிலையத்தினர் 


நான்மணிக்கடிகை ! 


தமிழ் வளர்ந்து மறைந்த தமிழ்ச் சங்கங்கள் மூன்று . 
அவை முறையே முதற்சங்கம் , இடைச்சங்கம் , கடைச் 
சங்கம் எனப்பெறும் . இவற்றுள் முதற்சங்க இடைச்சங்க 
காலத்தைத் திட்டவட்டமாக அறிய முடியவில்லை. கடைச் 
சங்ககாலம் கி.பி. இரண்டாம் நூற்றாண்டு எனலாம் . 
கடைச்சங்க 

காலத்தில் இருந்த தமிழ் நூவ்கள் 36 . 
இவை பத்துப் பாட்டு , எட்டுத்தொகை , பதினெண்கீழ்க் 
கணக்கு என்ற முப்பிரிவை உடையன . 10 - ம் , 8 - ம் மேல் 
கணக்கு நூல்கள் . அவை பெரும்பாலும் காதவை , வீரத்தை , 
கொடையைக் குறிப்பன . அடுத்த பதினெட்டும் கீழ்க் 
கணக்கு நூல்கள் . இவை யாவும் அறத்தை , பொருளை 
இன்பத்தைக் குறித்து மக்களுடைய ஒழுக்கத்தை நிலை 
நிறுத்தத் தோன்றியவை . இப்பதினெட்டு நூல்களும் , 
1. நாலடியார் 

10. திணைமாலை நூற்றைம்பது 
2. நான்மணிக்கடிகை 11. திருக்குறள் 
3. இன்னா நாற்பது 12. திரிகடுகம் 
4. இனியவை நாற்பது 13. ஆசாரக் கோவை 
5. கார் நாற்பது 

14. பழமொழி 
6 . களவழி நாற்பது 15. சிறுபஞ்சமூலம் 
7. ஐந்திணை ஐம்பது 16. கைந்நிலை 
8. திணைமொழி ஐம்பது 17. முதுமொழிக்காஞ்சி 
9. ஐந்திணை எழுபது 

18. ஏலாதி 
எனப் பெயர் பெறும் . 


இவற்றுள் நான்மணிக்கடிகை இரண்டாவது நூலா 
கும் . இதனைச் செய்தவர் ஆசிரியர் விளம்பி நாகனார் . 
விளம்பி என்பது ஆசிரியரின் ஊராய் இருத்தல் வேண்டும் . 
இந்நூல் தோன்றி ஏறத்தாழ ஆயிரத்து எண்ணூறு ஆண்டு 
கள் ஆயின . ஒவ்வொரு பாட்டிலும் நந்நான்கு நீதிகளைக் 
கூறுவதால் 

நான் மணிக்கடிகை எனப் பெயர் 
பெற்றது . 


நான்மணிகள் 


என்ற 


நான்மணிகள் என்பது நான்மணிக்கடிகை 
நூலின் மறு பிறவி , இதற்கு முன் என்னால் வெளியிடப் 
பட்ட மும்மணிகள் , திரிகடுகம் என்ற நூலின் மறு பிறவி 
யாகும் . அது இப்போது ஐந்தாம் பதிப்பாக வெளிவருகி 
றது . செலவான நூல்கள் 12000. அத்துறையில் இப்பணி 
இரண்டாவது பணி . மூன்றாவது பணி சிறுபஞ்சமூலம் . 
அது ஐம்மணிகள் எனப் பெயர் பெற்று வெளிவரும் . 

இந்நூல் கவிதையாக இருந்தமையால் புலவர்களால் 
மட்டுமே சுவைக்க கூடியதாய் இருந்து வந்தது . 

வந்தது . அதை 
எளிய நடையில் எழுதிப் பொதுமக்கள் அனைவரும் 
சுவைத்துப் பயனடைய வேண்டும் என்பதே இப்பணியின் 
நோக்கம் . 

நேருக்கு நேராகப் பதவுரை பொழிப்புரை இன்றிக் 
கருத்துரையாகவே எழுதப் பெறுகிறது . பெரும்பான்மை 
யான கருத்துக்கள் நான்மணிக்கடிகையைத் தழுவியதா 
கவே இருக்கும் . காலத்திற்கு ஏற்ப வேண்டாத சில விடப் 
பெற்றும் வேண்டிய சில வருவிக்கப் பெற்றுமிருக்கும் . 

பழந்தமிழ் மக்களின் அன்பை , அறத்தை , பண்பை . 
வாழ்வை நன்கறிய இந்நூல் பெருந் துணை செய்யும் . 

ஒழுக்கம் என்பதே இன்னது என அறியாது தவறான 
வழியில் நெறி தவறி நடக்கும் பெரும்பான்மையான 
இன்றைய தமிழ் மக்களுக்கு - குறிப்பாக இளைஞர்களுக்கு 
இந்நூல் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்குமென நம்ப 
லாம் . 

சிறந்த குறிக்கோளை முன் வைத்து வெளிவருகின்ற 
ந்நூலின் சிறு பிழைகளைப் பொருட்படுத்த வேண்டாம் 
எனத் தமிழகத்தின் புலவர் பெருமக்களை 

வணங்கி 
வேண்டுகிறேன் . 


1 


திருச்சிராப்பள்ளி 

1-9-1960 


தங்களன்பிற்குரிய , 
கி . ஆ . பெ . விசுவநாதம் 


6 


நான் மணிகள் 


* 


எளியவர் என்று எவரையும் இகழாதே ; தகுதியற்ற 
வரிடமிருந்து எதையும் வாங்காதே ; தவறு கண்டாலும் 
ஏழை 

மக்களைச் சீறாதே ; தீய சொற்களைப் பதை 
பதைத்த போதும் கூறாதே . 

( 1 ) 


பறை ஓகையைக் கேட்டால் அசுணமா உயிர் வாழாது ; 
தமது நிலை குலைந்தால் அறிவுடையோர் உயிர் வாழார் ; 
நெல் உண்டாகி விட்டால் , மூங்கில் பட்டுப் போய்விடும் ; 
இழிவுரைகளைக் கேட்டால் சான்றோர் உயிர் நீத்து 
விடுவர் . 

( 2 ) 


i 


மாணிக்கங்களின் இயல்பபைக் கழுவி அறியவேண்டும் ; 
குதிரைகளின் இயல்பை ஏறி அறிய வேண்டும் ; பொன்னின் 
இயல்பைச் சுட்டு அறிய வேண்டும் ; உறவினர் இயல்பைக் 
கெட்டு அறிய வேண்டும் . 

( 3 ) 


. 


அகில் 


கள்ளியின் வயிற்றிற் பிறக்கும் ; அரிதாரம் 
மானின் வயிற்றிற் பிறக்கும் ; முத்து கடலின் அடியிற் 
பிறக்கும் ; நன் மக்கள் பிறக்குங் குடியை எவரறிவார் ? ( 4 ) 


மலையின் பாறைகளில் மாணிக்கம் 

பிறக்கும் ; 
காதலியின் சொற்களில் களிப்பு பிறக்கும் ; அருள் நிறைந் 
தால் அறநெறி பிறக்கும் ; பொருள் நிறைந்தால் எல்லாம் 
பிறந்து விடும் . 

( 5 ) 


நான் மணிக்கடிகை 


7 


எள்ளற்க என்றும் எளியரென் றென் பெறினும் 
கொள்ளற்க கொள்ளார் கைம் மேலவா- உள்சுடினும் 
சீறற்க சிற்றிற் பிறந்தாரைக் கூறற்க 
கூறல் லவற்றை விரைந்து . 

( 1 ) 


பறைபட வாழா வசுணமா , உள்ளம் 
குறைபட வாழார் உரவோர் - நிறைவனத்து 
நெற்பட்ட கண்ணே வெதிர்சாம் , தனக்கொவ்வாச் 
சொற்பட வாழாதாஞ் சால்பு . 

( 2 ) 


மண்ணியறிப மணிநலம் , பண்ணமைத் 
தேறிய பின்னறிப மாநலம் - மாசறச் 
சுட்டறிப பொன்னின் நலங்காண்பார் கெட்டறிப 
கேளிரான் , ஆய பயன் , 

( 3 ) 


கள்ளி வயிற்றி னகில் பிறக்கும் மான் வயிற்றின் 
ஒள்ளரி தாரம் பிறக்கும் பெருங்கடலுள் 
பல்விலைய முத்தம் பிறக்கும் , அறிவார்யார் 
நல்லாள் பிறக்குங் குடி . 


( 4 ) 


கல்லிற் பிறக்குங் கதிர்மணி , காதலி 
சொல்லிற் பிறக்கும் முயர்மதம் - மெல்லென் 
றருளிற் பிறக்கு மறநெறி , எல்லாம் 
பொருளிற் பிறந்து விடும் . 


( 5 ) 


8 


நான்மணிகள் 


நல்லொழுக்கம் சிறந்த செல்வத்தை ஒக்கும் ; முறை 
யான இல்லறம் துறவறத்தை ஒக்கும் ; நட்பினரைப் புறங் 
கூறல் கொலை செய்வதை ஒக்கும் ; மதியாதார் 
செல்லல் பேரிழிவை ஒக்கும் . 

( 6 ) 


மனை 


கள்ள 


மனம் கொண்டவர்க்கும் தூக்கம் இல்லை ; 
காதல் உளம் கொண்டவரும் துயில் தல் இல்லை ; ஒண் 
பொருளைச் சேர்ப்பவரும் உறங்கல் இல்லை ; ஊர் காக்கும் 
மக்களுக்கோ உறக்கம் இல்லை . 

( 7 ) 


கடந்த காலத் துன்பம் கற்றவரின் முன் தோன்றாது . 
உழைப்பின் துன்பம் ஊக்கத்தின் முன் தோன்றாது ; தீமை 
யைச் செய்பவர்முன் அறம் தோன்றாது ; சினத்தை அடை 
பவர்முன் நலம் தோன்றாது . 

( 8 ) 


நிலத்திற்கு அழகு நெல்லும் கரும்பும் , குளத்திற்கு 
அழகு தாமரை மலரகள் ; பெண்மைக்கு அழகு நாணம் 
உடைமை ; ஆண்மைக்கு அழகு அறத்தைக் காத்தல் . ( 9 ) 


யானையைக் கட்டுத்தறியினால் வயப்படுத்துவர் ; 
நல்ல பாம்பை மகுடியினால் வயப்படுத்துவர் : கீழ் 
மக்களைக் கண்டிப்பினால் வயப்படுத்துவர் ; சான்றோரை 
இன்சொல்லால் வயப்படுத்துவர் 

( 10 


" 


நான்மணிக்கடிகை 


திருவொக்கும் தீதில் ஒழுக்கம் , பெரிய 
அறனொக்கும் ஆற்றின் ஒழுகல் பிறனைக் 
கொலையொக்கும் கொண்டுகண் மாறல் , புலை 
போற்றாதார் முன்னர்ச் செலவு . [ யொக்கும் ( 6 ) 


கள்வமென் பார்க்குந் துயிலில்லை , காதலிமாட் 
டுள்ளம்வைப் பார்க்குந் துயிலில்லை - ஒண்பொருள் 
செய்வமென் பார்க்குந் துயிலில்லை . அப்பொருள் 
காப்பார்க்கும் இல்லை துயில் . 

( 7 ) 


கற்றார்முற் றோன்றா கழிவிரக்கம் , காதலித்தொன் 
றுற்றார்முற் றோன்றா உறாமுதல் தெறாரென 
அல்ல புரிந்தார்க் கறந்தோன்றா , எல்லாம் 
வெகுண்டார் முற் றோன்றா கெடும் . 

( 8 ) 


நிலத்துக் கணியென்ப நெல்லுங் கரும்பும் 
குளத்துக் கணியென்ப தாமரை பெண்மை 
நலத்துக் கணியென்ப நாணம் , தனக்கணியாம் 
தான்செல் லுலகத் தறம் . 


- 


கந்திற் பிணிப்பர் களிற்றைக் கதந்தவிர 
மந்திரத் தாற்பிணிப்பர் மாநாகம் - கொந்தி 
இரும்பிற் பிணிப்பர் கயத்தைச் சான்றோரை 
நயத்திற் பிணித்து விடல் . 


( 10 ) 


10 


நான்மணிகள் 


நினையாமல் இருக்க வேண்டும் பிறர் செய்த தீமை 
களை ; மறவாமல் இருக்க வேண்டும் அவர் செய்த நன்மை 
களை ; 

எப்போதும் விடவேண்டும் எளிதில் வரும் 
கோபத்தை ; அழித்து விடவேண்டும் ஆக்கம் சிதைப்பதை . 

( 11 ) 


T 


பல்லினால் நோய் செய்யும் பாம்பு ; கொம்பினால் 
நோய் செய்யும் காளை ; ஊடலால் நோய் செய்வர் பெண் 
கள் ; உள்ளத்தால் நோய் செய்வர் பெரியோர் , 

( 12 ) 


- பண்ணமையாத யாழைவிட பறையோசை நல்லது ; 
ஆண்மையற்ற ஆணைவிட அடக்கமுடைய பெண் நல்லது ; 
ஊசிப்போனதை உண்பதைவிடப் பசித்திருப்பது நல்லது ; 
உரியவரைவிட்டு விலகி வாழ்வதைவிட உயிர் விடுதல் 
நல்லது . 

( 13 ) 


ஈகை விளைவது செல்வப் பயிரில் ; மகிழ்ச்சி விளைவது 
ன் சொல் பாத்தியில் ; துன்பம் விளைவது ஈரமில்லா 
நிலத்தில் ; இரத்தல் விளைவது வறுமைச் செடியில் . ( 14 ) 


இழிவாக மதிக்கப்பட வேண்டுமானால் பிச்சை எடு ; 
என்றும் நிலைத்திருக்க வேண்டுமானால் , புகழை நடு ; தன் 
னோடு செல்வது வேண்டுமானால் , கொடை கொடு ; எப் 
போதும் வெல்வது வேண்டுமானால் சினத்தை விடு . ( 15 ) 


நான்மணிக்கடிகை 


11 


1 


கன்றாமை வேண்டும் கடிய , பிறர் செய்த 
நன் றியை நன்றாகக் கொளல் வேண்டும் - என்றும் 
விடல்வேண்டும் தங்கள் வெகுளி , அடல் வேண்டும் 
ஆக்கஞ் சிதைக்கும் வினை . 

( 11 ) 


பல்லினான் நோய் செய்யும் பாம்பெலாங் கொல்லேறு 
கோட்டான் நோய்செய்யுங் குறித்தாரை - ஊடி 
முகத்தான் நோய்செய்வர் மகளிர் , முனிவர் 
தவத்தாற் தருகுவர் நோய் . 

( 12 ) 


பறை நன்று பண்ணமையா யாழின் நிலைநின்ற 
பெண்ணன்று பீடிலா மாந்தரின் - பண்ணழிந் 
தார் தலின் நன்று பசித்தல் , பசைந்தாரின் 
தீர்தலிற் தீப்புகுதல் நன்று . 


( 13 ) 


வளப்பாத்தி யுள் வளரும் வண்மை , கிளைக்குழாம் 
இன்சொற் குழியுள் இனிதெழுஉம் - வன்சொல் 
சரவெழூஉங் கண்ணில் குழியுள் இரவெழூஉம் 
இன்மைக் குழியுள் விரைந்து . 

( 14 ) 


இன்னாமை வேண்டின் இரவெழுக இந்நிலத்து 
மன்னுதல் வேண்டின் இசைநடுக - தன்னொடு 
செல்வது வேண்டின் அறஞ்செய்க , வெல்வது 
வேண்டின் வெகுளி விடல் . 

( 15 ) 


12 


நான்மணிகள் 


நீர்க் கடலைக் கடப்பர் மாலுமிகள் ; படைக் கடலைக் 
கடப்பர் மறவர்கள் ; தவக் கடலைக் கடப்பர் நெறிநிற் 
போர் ; அவைக் கடலைக் கடப்பர் கற்றறிந்தோர் . ( 16 ) 


மூப்பு மிகுந்தால் அழகு கெடும் ; மீறிய செயல்களால் 
செல்வம் கெடும் ; பிணி மிகுந்தால் உயிர் கெடும் ; பொய் 
மிகுந்தால் நட்புக் கெடும் . 

( 17 ) 


மனைக்கு ஆக்கம் மாண்புடைய மனைவி ; படைக்கு 
ஆக்கம் பயிற்சி பெற்ற வீரன் ; நாட்டுக்கு ஆக்கம் நல்ல 
தோர் மன்னன் ; கேட்டுக்கு ஆக்கம் உறவினரை 
விரட்டல் , 

( 18 ) . 


கணவன் கலங்கினால் மனைவி கலங்குவாள் ; கற்றவன் 
கலங்கினால் கருத்துகள் கலங்கும் ; குடிமக்கள் கலங்கினால் 
கொற்றவன் கலங்குவான் ; பண் கலங்கினால் பாடல் 
கலங்கிவிடும் . 

( 19 ) 


மனை 


பாழாவது மனைவி இல்லாமல் ; 

இடம் 
பாழாவது நண்பர்கள் இல்லாமல் ; சபை பாழாவது 
பெரியோர் இல்லாமல் ; உடம்பு பாழாவது. அறிவு 
இல்லாமல் . 

( 20 ) 


நான்மணிக்கடிகை 


13 


கடற்குட்டம் போழ்வர் கலவர் படைக்குட்டம் 
பாய்மா வுடையா னுடைக்கிற்கும் - தோமில் 
தவக்குட்டந் தன்னுடையா னீந்தும் அவைக்குட்டங் 
கற்றான் கடந்து விடும் , 

( 16 ) 


பொய்த்த லிறுவாய நட்புக்கண் மெய்த்தாக 
மூத்த லிறுவாய்த் திள நலந் தூக்கில் 
மிகுதி யிறுவாய செல்வங்கள் தத்தம் 
தகுதி யிறுவாய்த் துயிர் . 


( 17 ) 


மனைக்காக்க மாண்ட மகளிர் ஒருவன் 
வினைக்காக்கஞ் செவ்விய னாதல் - சினச்செவ்வேல் 
நாட்டாக்க நல்லனிவ் வேந்தென்றல் கேட்டாக்கம் 
கேளிர் ஓரீஇ விடல் . 

( 18 ) 


பெற்றான் அதிர்ப்பிற்பிணையன்னான தாள் திர்க்கும் 
கற்றான் அதிர்ப்பிற் பொருளதிர்க்கும் - பற்றிய 
மண்ணதிர்ப்பின் மன்னவன் கோலதிர்க்கும் 
பாட லதிர்ந்து விடும் [ பண்ணதிர்ப்பின் ( 19 ) 


மனைக்குப்பாழ் வாணுதல் இன்மை , தான் செல்லுந் 
திசைக்குப்பாழ் நட்டோரை யின்மை - இருந்த 
அவைக்குப்பாழ் மூத்தோரை யின்மை , தனக்குப்பாழ் 
கற்றறி வில்லா உடம்பு 

( 20 ) 


14 


நான்மணிகள் 


ஒற்றுமை இல்லாமை வலிமையைக் கெடுக்கும் ; தீய 
ஒழுக்கம் உடம்பைக் கெடுக்கும் ; பொருந்தாப் பாண்டம் 
பாலைக் கெடுக்கம் ; கூடா நட்பு குடியைக் கெடுக்கும் . ( 21 ) 


என்றும் பொய்யாமை புகழை உண்டாக்கும் ; இகழும் 
அறியாமை தீமையை உண்டாக்கும் . சிறிதும் கல்லாமை 
பேதைமையை உண்டாக்கும் ; சிறந்த அறிவு ஒளியை 
உண்டாக்கும் . 

( 22 ) 


பாகன் வருத்தினாலும் யானை சுமந்து செல்லும் 
தாய் அடித்தாலும் பிள்ளை தழுவ வரும் ; தவறு செய் 
தாலும் 

நண்பர் பொறுப்பர் ; நல்லது செய்தாலும் 
பகைவர் ஒட்டார் . 

( 23 


நகை நலம் நண்பர்களால் சிறப்படையும் ; அவை நலம் 
அறிஞர்களால் சிறப்புப் பெறும் ; தேர் நலம் பாகனாற் 
பெருமை பெறும் ; ஊர் நலம் உள்ளோரால் மதிக்கப் 
பெறும் . 

( 24 ) 


அஞ்ச வேண்டியவைகளை அஞ்சாது இருக்காதே ; 
உதவி செய்வதில் ஒருபோதும் குறையாதே ; நீதி வழங்கு 
வதில் ஒருபக்கம் சாயாதே : நேர்மையாளர் செயல்களில் 
ஐயப்பாடு கொள்ளாதே . 

( 25 ) 


நான் மணிக்கடிகை 


15 . 


மொய்சிதைக்கும் ஒற்றுமையின்மை யொருவனைப் 
பொய்சிதைக்கும் பொன் போலு மேனியைப் - பெய்த 
கலஞ்சிதைக்கும் பாலின் சுவையைக் குலஞ்சிதைக்குங் 
கூடார்கட் கூடி விடின் . 

( 21 ) 


புகழ்செய்யும் பொய்யா விளக்கம் இகந்தொருவர்ப் 
பேணாது செய்வது பேதைமை - காணாக் 
குருடனாச் செய்வது மம்மர் இருடீர்ந்த 
கண்ணராச் செய்வது கற்பு . 

( 22 ) 


மலைப்பினும் வாரணந் தாங்கும் அலைப்பினும் 
அன்னேயென் றோடுங் குழவி - சிலைப்பினும் 
நட்டார் நடுங்கும் வினை செய்யார் ஒட்டார் 
உடனுறையுங் காலமு மில் , 

( 23 ) 


நகை நல நட்டார்க ணந்தும் , சிறந்த 
அவை நல மன்பின் விளங்கும் - விசைமாண்ட 
தேர் நலம் பாகனாற் பாடெய்தும் , ஊர் நலம் 
உள்ளானால் உள்ளப் படும் . 


( 24 ) 


அஞ்சாமை யஞ்சுதி யொன்றிற் தனக்கொத்த 
எஞ்சாமை எஞ்சல் அளவெல்லாம் - நெஞ்சறியக் 
கோடாமை கோடி பொருள்பெறினும் நாடாதி 
நாட்டார்கண் விட்ட வினை . 

( 25 ) 


16 


நான்மணிகள் 


கொல்வதற்கென்று உயிர்களை வளர்ப்பதும் குற்றம் ; 
கொல்லப்பட்டவைகளை வாங்கி உண்பதும் குற்றம் ; உயிர் 
களைக் கொல்லும்படி சொல்வதும் குற்றம் ; அவ்வாறின் 
றித் தாமே கொல்லுவதும் குற்றம் . 

( 26 ) 


மன்னனின் ஆட்சியைக் 

ஆட்சியைக் கண்டு மகிழ்வர் குடிகள் ;; 
தாயின் பாலைக் கண்டு மகிழும் குழந்தைகள் ; வானத்து 
மழையைக் கண்டு மகிழும் உயிர்கள் ; மக்களின் சாவைக் 
கண்டு மகிழ்வான் நமன் . 

( 27 ) 


அறிவு நூல்களைக் கற்பவன் அறியாமைலிருந்து விலகு 
வான் ; அறியாமையிலிருந்து விலகியவன் அறிவுடைமை 
பெறுவான் ; அறிவுடைமை பெற்றவன் நன்னெறியிற் நிற் 
பான் ; நன்னெறியில் நிற்பவன் நற்பேறு பெறுவான் . ( 28 ) 


பள்ளமுள்ளவிடத்து நீர் நிலைத்து நிற்கும் ; பழிக்கஞ் 
சாரிடத்துப் பாவம் சென்று நிற்கும் ; தீ நெறியாரிடத்து 
ஆசை வளர்ந்து நிற்கும் ; அருளுடையாரிடத்து அறிவு 
துணை நிற்கும் . 

( 29 ) 


செய்வத்தைப்போல் வலிமையுடையது வேறில்லை ; 
கல்வியைப் போலத் துணையாவது வேறில்லை ; வறுமை 
யைப் போலத் துன்பமானது வேறில்லை ; ஈகையைப் 
போலச் சிறப்பானது வேறில்லை . 

( 30 ) 


நான்மணிக்கடிகை 


17 


அலைப்பான் பிறவுயிரை யாக்கலுங் குற்றம் 
விலைப்பாலிற் கொண்டூன் மிசைதலுங் குற்றம் 
சொலற்பால வல்லாத சொல்லலுங் குற்றம் 
கொலைப்பாலுங் குற்றமே யாம் . 


( 26 ) 


கோனோக்கி வாழுங் குடியெல்லாந் தாய்முலைப் 
பானோக்கி வாழுங் குழவிகள் வானத் 
துளிநோக்கி வாழும் உலகம் , உலகின் 
விளிநோக்கி யின்புறூஉங் கூற்று . 

( 27 ) 


கற்பக் கழிமட மஃகு மடமஃகப் 
புற்கந்தீர்ந் திவ்வுலகின் கோளுணருங் 

கோளுணர்ந் 
தத்துவ மான நெறிபடரும் அந்நெறி 

[ தால் 
இப்பா லுலகின் இசைநிறீஇ - யுப்பால் 
உயர்ந்த வுலகம் புகும் . 

( 28 ) 


குழித்துழி நிற்பது நீர் தன்னைப் பல்லோர் 
பழித்துழி நிற்பது பாவம் அழித்துச் 
செறுவழி நிற்பது காமந் தனக்கொன் 
றுறுவழி நிற்ப தறிவு . 


( 29 ) 


திருவிற் திறலுடைய தில்லை ஒருவற்குக் 
கற்றலின் வாய்த்த பிறவில்லை - எற்றுள்ளும் 
இன்மையின் இன்னாத தில்லை யில்என்னா, 

னாத , 
வன்மையின் வன்பாடதில் . 
நா . - 2 


( 35 ) 


18 


நான்மணிகள் 


புகையைக் கண்டால் நெருப்பு இருப்பது தோன்றும் ; 
முகமலர்ச்சியைக் கண்டால் மன மகிழ்ச்சி தோன்றும் ; 
வஞ்சகச் செயல்களால் உளப் 

தோன்றும் ; 
பகைமை முற்றினால் துன்பங்கள் தோன்றும் . ( 31 ) 


பகைமை 


வருவது அறியாப் பெண்கள் நோய்க்கு ஒப்பாவர் ; 
அன்பு நிறைந்த மக்கள் அணிகலனுக்கு ஒப்பாவர் ; அறிவு 
இல்லாத ஆண்கள் புல்லுக்கு ஒப்பாவர் ; வலிமையுடைய 
நெஞ்சினர் கல்லுக்கு ஒப்பாவர் . 


( 32 ) 


அருளுள்ளம் கொள்வதைவிட நற்பிறப்பு வேறில்லை 
பெற்று வளர்த்த தாயைவிட உறவினர் வேறில்லை ; தவம் 
நிறைந்த வாழ்வைவிடச் 

சிறந்த அழகு வேறில்லை ; 
இளமை நிறைந்த வாழ்வைவிட இன்பமானது வேறில்லை . 


( 33 ) 


இரும்புக் கம்பிகளை இரும்பினாலேயே வெட்டுவர் ; 
நீர் குடிப்பவர் நீரினாலேயே வாய் கழுவுவர் ; அருஞ் செயல் 
களை அரியவர் களைக் கொண்டே செய்வர் ; பெருஞ் செயல் 
களைப் பெரியவர்களைக்கொண்டே முடிப்பர் .. ( 34 ) 


வீரக்களிப்பு மறவர்க்குப் போர்க்களத்தில் தோன்றும் ; 
ஈகைக் களிப்பு புரவலர்க்கு ஈயும் பொழுது தோன்றும் ; 
களிப்பு ஒன்றை உணரும்பொழுது தோன்றும் ? 
பிறரிடம் பிதற்றும்பொழுது தோன்றும் . 

( 35 ) 


+4 


நான்மணிக்கடிகை 


19 


புகைவித்தாப் பொங்கழல் தோன்றுஞ் சிறந்த 
நகைவித்தாத் தோன்றும் உவகை - பகையொருவன் 
முன்னம்வித் தாக முளைக்கும் முளைத்தபின் 
இன்னாவித் தாகி விடும் 

( 31 ) 


பிணியன்னர் பின்னோக்காப் பெண்டிர் உலகிற் 
கணியன்னர் அன்புடை மாக்கள் - பிணிபயிரின் 
புல்லன்னர் புல்லறிவின் ஆடவர் கல்லன்னர் 
வல்லென்ற நெஞ்சத் தவர் . 

( 32 ) 


அந்தணரின் நல்ல பிறப்பில்லை யென்செயினும் 
தாயிற் சிறந்த தமரில்லை - யாதும் 
வளமையோ டொக்கும் வனப்பில்லை எண்ணின் 
இளமையோ டொப்பதூஉ மில் . 

( 33 ) 


இரும்பி னிரும்பிடை போழ்ப பெருஞ்சிறப்பின் 
நீருண்டார் நீரான்வாய் பூசுப தேரின் 
அரிய வரியவற்றாற் கொள்ப பெரிய 
பெரியரா னெய்தப் படும் . 


( 34 ) 


மறக்களி மன்னர்முற் றோன்றுஞ் சிறந்த 
அறக்களி யில்லாதார்க்குக் கீயுமுற் றோன்றும் 
வியக்களி நல்கூர்ந்தார் மேற்றாங் கயக்களி 
ஊரிற் பிளிற்றி விடும் . 


( 35 ) 


20 


நான் மணிகள் 


மையினால் அழகுபெற்று விளங்கும் கண்கள் ; நெய்யி 
னால் சுடர்விட்டு எரியும் விளக்குகள் ; மேகம் முழங்குவ 
தால் தளிர்க்கும் குருக்கத்தி ; மேலோர் வழங்குவதால் 
பெருகும் நற்பொருள்கள் . 

( 36 ) 


நகைச்சுவைப் பேச்சு நண்பர்களுக்கு மகிழ்ச்சி தரும் ; 
செல்வத்தை வழங்குவது ஏழைகளுக்கு மகிழ்ச்சி தரும் ; 
மனைவியின் வழிபாடு கணவனுக்கு மகிழ்ச்சி தரும் ; இசை 
யின் நுணுக்கம் அறிஞர்களுக்கு மகிழ்ச்சி தரும் . ( 37 ) 


இரப்பவரைக் கண்டு முகம் கவிழ்தல் கரப்பவரது 
தொழில் ; ஈகைக் குணமுடைய செல்வரைச் சேர்தல் இரப் 
பவரது தொழில் ; பரபரப்புள்ள சேனையைச் சேர்தல் வீர 
ரது தொழில் ; ஊன் உண்பதை வெறுப்பது இரக்கமுள்ள 
வர் தொழில் . 

( 38 ) 


கண்ணாற் கண்டவைகளைச் செய்து காட்டுவர் கம்மா 
ளர் ; காதாற் கேட்டவைகளைச் செய்து காட்டுவர் தொழி 
லறிஞர் ; எல்லோருக்கும் நல்லதைச் செய்து முடிப்பவர் 
சான்றோர் ; எண்ணியவற்றைச் செய்து முடிப்பவர் சின 
மற்றோர் . 

( 39 ) 


ஒழுக்கம் தவறிய மக்களிடத்துச் செல்வம் தங்காது ; 
உயிர் கொண்டு செல்லும் கூற்று உளறுவதைக் கேளாது ; 
எதை மறைத்தாலும் காமத்தை மறைக்க இயலாது ; எவர் 
முயன்றாலும் ஒரு நல்ல நாடு அழியாது . 

( 40 ) 


( 37 ) 


திருவுந் திணைவகையால் நில்லா பெருவலிக் 
நான்மணிக்கடிகை 

21 
மையாற் றளிர்க்கும் மலர்க்கண் - மாவிருள் 
நெய்யாற் றளிர்க்கும் நிமிர்சுடர் - பெய்யல் 
முழங்கத் தளிர்க்குங் குருகிலை நட்டார் 
வழங்கத் தளிர்க்குமாம் மேல் . 

( 36 ) 
நகையினிது நட்டார் நடுவட் பொருளின் 
தொகையினிது தொட்டு வழங்கின் - வகையுடைப் 
பெண்ணினிது பேணி வழிபடிற் பண்ணினிது 
பாடல் உணர்வா ரகத்து . 
கரப்பவர்க்குச் செல்சார் கவிழ்தலெஞ் ஞான்றும் 
இரப்பவர்க்குச் செல்சார் ஒன் றீவார் - பரப்பமைந்த 
தானைக்குச் செல்சார் தறுகண்மை ஊனுண்டல் 
செய்யாமை செல்சார் உயிர்க்கு . 

( 38 ) 
கண்டதே செய்பவாங் கம்மியர் உண்டெனக் 
கேட்டதே செய்ப புலனாள்வார் - வேட்ட 
இனியவே செய்ப வமைந்தார் முனியாதார் 
முன்னிய செய்யுந் திரு . 

( 39 ) 
கூற்றமுங் கூறுவ செய்துண்ணா தாற்ற 
மறைக்க மறையாதாங் காம முறையும் 
இறைவகையால் நின்று விடும் . 

(40 ) 


நான்மணிகள் 


22 


உயிர்கள் பிறக்கும் பொழுது ஒழியென்றால் ஒழியா; 
அவை இறக்கும் பொழுது இரு என்றால் இரா ; செல்வம் 
சேரும் பொழுது யாவும் பெருகும் ; அது பிரியும் பொழுது 
உள்ளதும் அழியும் . 

( 41 ) 


வீரர்களின் சிறப்பு போர் ஆற்றால் கெடும் ; மரங்களின் 
சிறப்பு வேர் அற்றால் கெடும் ; மலரின் சிறப்பு நீர் 
அற்றால் கெடும் ; மன்னரின் சிறப்பு படை அற்றால் 
கெடும் . 

( 42 ) 


அயலார் எனப்படுபவர் நல்லியல்பு அற்றவர் ; நண்பர் 
எனப்படுபவர் நல்லியல்பு உள்ளவர் ; தந்தை எனப்படுபவர் 
தன்னுடைய ஆசிரியர் ; தாய் எனப்படுபவர் தான் பெற்ற 
பெரும்பேறு . 

( 43 ) 


2 


நாணமற்றபோது அறிவு அற்றுப் போகும் ; புலன் 
அடங்கியபோது தீமை அற்றுப் போகும் ; நீரற்ற போது 
பயிர் அற்றுப் போகும் ; நலமற்றபோது நட்பு அற்றுப் 
போகும் . 

( 44 ) 


செய்ந்நன்றி சாவது நன்றியறியார் இடத்தில் , விருந்து 
வருந்திச் சாவது அன்பில்லார் இடத்தில் ; இசை அழிந்து 
சாவது அறிவில்லார் இடத்தில் ; ஊடல் அழிந்து சாவது 
புலவியறியார் இடத்தில் . 


* ( 45 ) 


நான்மணிக்கடிகை 


23 


பிறக்குங்காற் பேரெனவும் பேரா இறக்குங்கால் 
நில்லெனவும் நில்லா உயிரெனைத்தும் - நல்லாள் 
உடம்படிற் றானே பெருகுங் கெடும்பொழுதில் 
கண்டனவுங் காணா கெடும் . 

( 41 ) 


போரின்றி வாடும் பொருநர்சீர் கீழ்வீழ்ந்த 
வேரின்றி வாடும் மரமெல்லாம் - நீர்பாய் 
மடையின்றி நீணெய்தல் வாடும் படையின்றி 
மன்னர்சீர் வாடி விடும் . 


( 42 ) 


ஏதிலா ரென்பார் இயல்பில்லார் யார்யார்க்கும் 
காதலா ரென்பார் தகையுடையார் - மேதக்க 
தந்தை யெனப்படுவான் தன்னுவாத்தி தாயென்பாள் 
முந்து தான் செய்த வினை . 


(43 ) 


பொறிகெடும் நாணற்ற போழ்தே நெறிப்பட்ட 
ஐவராற் றானே வினைகெடும் பொய்யா 
நலங்கெடும் நீரற்ற பைங்கூழ் நலமாறின் 
நண்பினார் நண்பு கெடும் . 


நன்றி சாம் நன்றறியா தார்முன்னர்ச் சென்ற 
விருந்தும் விருப்பிலார் முற்சாம் அரும்புணர்ப்பிற் 
பாடல் சாம் பண்ணறியா தார்முன்னர் ஊடல் சாம் 
ஊட லுணரா ரகத்து . 

( 45 ) 


24 


நான்மணிகள் 


மலர் இருப்பதை அதன் மணம் கூறும் ; செயல் 
திறனை அவன் சொல் கூறும் ; வஞ்சக எண்ணத்தை 
அவன் மனம் கூறும் ; நெஞ்சகத்துள்ளதை அவன் முகம் 
கூறும் . 

( 46 ) 


மக்களுக்கு மழையின்றி நலம் இல்லை ; மழையானது 
நன்னெறியாளர் இல்லாது இல்லை ; நன்னெறியும் அரசன் 
இல்லாது இல்லை ; அரசனும் குடிகள் இல்லாது இல்லை . 

( 47 ) 


மாலையின் அழகு மலர்களைப் பொறுத்தது ; வண்டு 
களின் நலம் தேனைப் பொறுத்தது ; தேனின் சிறப்பு 
பூக்களைப் பொறுத்தது ; மக்களின் உயர்வு ஒழுக்கத்தைப் 
பொறுத்தது . 

( 48 ) 


நண்பர்கள் பிழை செய்தாலும் அறிஞர்கள் வெறுப்ப 
தில்லை ; நற்குடியினர் துன்பம் வந்தாலும் உறவினரை 
வெறுப்பதில்லை ; சிறியோர்கள் செல்வம் பெற்றாலும் 
எவர்க்கும் வழங்குவதில்லை ; பெரியோர்கள் வறுமை 
வந்தாலும் வழங்காது இருப்பதில்லை . 

( 49 ) 


நல்ல உணவும் பிணியுள்ள உடலுக்குக் கேடு செய்யும் ; 
நல்ல சொற்களும் அறிவற்ற மக்களைத் துன்புறுத்தும் ; 
நல்ல மக்களும் அறிவற்ற செயல்களால் வருந்துவர் ; நல்ல 
அரசும் அளவற்ற சேனையால் பாழ்படும் . 

( 50 ) 


நான்மணிக்கடிகை 


25 . 


நாற்ற முரைக்கும் மலருண்மை கூறிய 
மாற்ற முரைக்கும் வினைநலந் தூக்கின் 
அகம் பொதிந்த தீமை மனமுரைக்கும் முன்னம் 
முகம் போல முன்னுரைப்ப தில் . 


( 46 ) 


மழையின்றி மாநிலத்தார்க் கில்லை மழையும் 
தவமிலார் இல்வழி யில்லை தவமும் 
அரசன் இலாவழி யில்லை அரசனும் 
இல்வாழ்வா ரில்வழி யில் . 


( 47 ) 


பூவினா னந்தும் புனை தண்டார் மற்றதன் 
தாதினா னந்துஞ் சுரும்பெல்லாம் -- தீதில் 
வினையினா னந்துவர் மக்களுந் தத்தம் 
நனையினா னந்தும் நறா . 


( 48) 


சிறந்தார்க் கரிய செறுதலெஞ் ஞான்றும் 
பிறந்தார்க் கரிய துணை துறந்து வாழ்தல் 
வரைந்தார்க் கரிய வகுத் தூண் இரத்தார்க்கொன் 
றில்லென்றல் யார்க்கு மரிது . 

( 49 ) 


4 


இரைசுடும் இன்புறா யாக்கையுட் பட்டால் 
உரைசுடும் ஒண்மை யிலாரை - வரைகொள்ளா 
முன்னை யொருவன் வினைசுடும் வேந்தனையுந் 
தன்னடைத்த சேனை சுடும் . 

( 50) 


26 


நான்மணிகள் 


> 


வெறுப்பதற்கு உரியது பிறரை இகழும் செயல் ; 
விரும்புதற்கு உரியது நண்பரின் உறுதிச் சொல் ; சேர்வ 
தற்கு உரியது நல்லோரின் அறநெறி ; தேர்வதற்கு உரியது 
நூல்களில் மெய்ப்பொருள் . 

( 51 ) 


o 


ஆற்று வெள்ளத்தை உள் அடக்கும் குளங்களும் 
உள்ளன ; அரசர் விரும்பி ஏற்கும் குடிமக்களும் உள்ளனர் ; 
வேதத்தினுஞ் சிறந்த பாடல்களும் உள்ளன ; வேள்வியிலும் 
உயர்ந்த வேளாண்மையும் உள்ளன . 

( 52 ) 


வேளாளன் என்பவன் வித்தும் ஏரும் உடையவன் ; 
பார்ப்பனன் என்பவன் ஏலாதான் எனினும் சாதிப்பவன் ; 
துணைவி என்பவள் அறிவும் அழகும் உடையவள் ; 
தலைவன் என்பவன் தன் சேனையுடன் வாழ்வன் . ( 53 ) 


யானையை உடையவர் அதன் சினங்கண்டு மகிழ்வர் ; 
குதிரையின் விரைந்த ஓட்டத்தைக் கண்டு மன்னர்கள் 
மகிழ்வர் ; மங்கையரின் நாணத்தைக் கண்டு நன்மக்கள் 
மகிழ்வர் ; 

தீயதையும் தீமையையும் கண்டு தீயோர் 
மகிழ்வர் . 

( 54 ) 


கண்களைவிடச் சிறந்த உறுப்புக்கள் வேறு எதுவு 
மில்லை ; கணவனைவிட உறவினர்கள் மகளிர்க்கு வேறு 
எவருமில்லை ; மக்களைவிட 

உயர்ந்த பொருள் 
பெற்றோர்க்கு வேறு எதுவுமில்லை ; ஈன்ற 

; தாய்க்கு 
ஒப்பாக இவ்வுலகில் எதுவுமேயில்லை . 

( 55 ) 


27 


நா ன்மணிக்கடிகை 


எள்ளற் பொருளது இகழ்தல் ஒருவனை 
உள்ளற் பொருளது உறுதிச்சொல் - உள்ள றிந்து 
சேர்தற் பொருளது அறநெறி பன்னூலுந் 
தேர்தற் பொருள பொருள் . 

( 51 ) 


யாறுள் ளடங்கும் குளமுள வீறுசால் 
மன்னர் விழையுங் குடியுள் - தொன் மரபின் 
வேத முறுவன பாட்டுள வேளாண்மை 
வேள்வியோ டொப்ப வுள . 


( 52 ) 


எருதுடையான் வேளாளன் ஏலாதான் பார்ப்பான் 
ஒரு தொடையான் வெல்வது கோழி - உருவொடு 
அறிவுடையாள் இல்வாழ்க்கைப் பெண்ணென்ப 
செறிவுடையான் சேனா பதி . 

[ சேனை (53 ) 


யானை யுடையார் கதனுவப்பர் மன்னர் 
கடும்பரிமாக் கா தலித் தூர்வர் - கொடுங்குழை 
நல்லாரை நல்லவர் நாணுவப்பர் அல்லாரை 
அல்லார் உவப்பது கேடு . 


கண்ணிற் சிறந்த உறுப்பில்லை கொண்டானின் 
துன்னிய கேளிர் பிறரில்லை - மக்களின் 
ஒண்மைவாய்ச் சான்ற பொருளில்லை யீன்றாளோடு 
எண்ணக் கடவுளு மில் . 

( 55 ) 


28 


நான்மணிகள் 


கற்றவரோடு விரும்பி வாழ்பவர் கற்றவரேயாவர் ; 
இரக்கமற்ற மனத்தினர் இடர் செய்பவரேயாவர் ; 
உண்மையை மறைத்துக் கூறுபவர் பகைவரேயாவர் ; கீழ் 
மக்கள் பாம்பு வாழ்கின்ற புற்றேயாவர் . 

( 56 ) 


சிறந்த செயல்களைச் செய்பவர் உயர்ந்த அறிஞர்கள் ; 
தீய செயல்களைச் செய்பவர் தாழ்ந்த அறிவினர் ; அறச் 
செயல்களைச் செய்பவர் நற்குடிப் பிறந்தோர் ; பேராசை 
யைத் துறந்தோர் பெருநலம் பெறுவோர் . 

( 57 ) 


ஞாயிறும் 

விண்மீனும் என்றென்றும் உள்ளன ; 
நலமும் பிணியும் என்றென்றும் உள்ளன ; ஈவாரும் ஏற் 
பாரும் என்றென்றும் உள்ளனர் ; இறப்பாரும் பிறப்பாரும் 
என்றென்றும் உள்ளனர் . 

( 58 ) 


உயிர் கொல்லாது உண்பவன் நல்லுணவு உண்பவன் ; 
முகம் கோணி வாழ்பவன் வெறுக்கப்படுபவன் ; நன்மை 
செய்யாது வாழ்பவன் நண்பர்களை இழந்தவன் ; ஒழுக்கம் 
தவறாது வாழ்பவன் உலகோர்க்கு இனியவன் . ( 59 ) 


பிறருக்குக் கொடுத்து உண்பது புகழுக்கு இடம் 
தரும் ; பொருளைப் பறித்து உண்பது பழிக்கு இடம் தரும் ; 
விரும்பாதார் முன் செல்வது இகழ்ச்சிக்கு இடம் தரும் ; 
தகுதி அறியாரிடம் இரப்பது அழிவுக்கு இடம் தரும் . ( 60 ) 


நான்மணிக்கடிகை 


29 


கற்றன்னார் கற்றாரைக் காதலர் கண்ணோடார் 
செற்றன்னார் செற்றாரைச்சேர்ந்தவர் - தெற்றென்ன 
உற்ற துரையாதார் உள்கரந்து பாம்புறையும் 
புற்றன்னர் புல்லறிவி னார் . 

( 56 ) 


மாண்டவர் மாண்ட வினைபெறுப வேண்டாதார் 
வேண்டா வினையும் பெறுபவே யாண்டும் 
பிறப்பார் பிறப்பார் அறனின் புறுவர் 
துறப்பார் துறக்கத் தவர் . 

( 57 ) 


என்று முளவாகு நாளும் இருசுடரும் 
என்றும் பிணியுங் தொழிலொக்கும் - என்றும் 
கொடுப்பாருஞ் கொள்வாரு மன்னர் பிறப்பாருஞ் 
சாவாரும் என்று முளர் . 

( 58 ) 


இனிதுண்பான் என்பான் உயிர்கொல்லா துண்பான் 
முனிதக்கான் என்பான் முகனொழிந்து வாழ்வான் 
தனியன் எனப்படுவான் செய்த நன் றில்லான் 
இனியன் எனப்படுவான் யார்யார்க்கே யானும் 
முனியா வொழுக்கத் தவன் . 

( 59 ) 


ஈத்துண்பான் என்பான் இசைநடுவான் மற்றவன் 
கைத்துண்பான் காங்கி யெனப்படுவான் - தெற்ற 
நகையாகு நண்ணார்முற் சேறல் பகையாகும் 
பாடறியா தானை இரவு . 

( 60 ) 


30 


நான்மணிகள் 


நெய்யைச் சொரியச்சொரிய நெருப்பு வளரும் ; 
வாழ்த்தி வணங்க வணங்கப் பெரியோர் மகிழ்வர் ; கன்று 
ஊட்ட ஊட்டப் பால் சுரக்கும் ; விரும்பிப் போற்றப் 
போற்ற விருந்தினர் பெருகுவர் . 

( 61) 


நல்ல குடிப்பெருமையை நன்மக்களாற் காணலாம் ; 
நண்பனது உள்ளத்தைக் கெட்ட போது அறியலாம் ; சிறப் 
புடைய வாழ்வைச் செல்வப் பெருக்கால் அறியலாம் ; பண் 
புடைய அறிஞரைப் பகைவன் போற்றக் காணலாம் . ( 62 ) 


அழகற்ற கண்களிலும் விரும்பும் கண்கள் உள்ளன ; 
அழகற்ற பெண்களிலும் போற்றும் பெண்கள் உள்ளனர் ; 
அடிமைப்பட்ட நாட்டினும் சிறந்த ஊர்கள் உள்ளன .. 
சிறப்பற்ற பாட்டிலும் சில கருத்துக்கள் உள்ளன . ( 63 ) 


திரியில் உள்ள நெருப்பைக் கண்டு தொழுது எழுவர் ; 
விறகில் உள்ள நெருப்பைக் கண்டு வெறுத்து ஒதுக்குவர் ; 
படிக்காத மூத்தவனை மதியாது விடுவார்கள் ; படித்துள்ள 
இளையவனைப் பாராட்டி மகிழ்வார்கள் . 

( 64 ) 


பொருள் இருந்தால் தான் விரும்பியது கிடைக்கும் ; நீர் 
இருந்தால் தான் விதைகள் முளைக்கும் ; முயற்சி இருந்தால் 
தான் செல்வம் பெருகும் ; சோம்பல் இருந்தால்தான் அழிவு 
நெருங்கும் . 

( 65 ) 


நான்மணிக்கடிகை 


31 


நெய்விதிர்ப்ப நந்தும் நெருப்பழல் , சேர்ந்து 
வழுத்தவரங் கொடுப்பர் நாகர் -- தொழுத்திறந்து 
கன்றூட்ட நந்துங் கறவை கலம்பரப்பி 
நன்றூட்ட நந்தும் விருந்து . 

(61) 


பழியின்மை மக்களாற் காண்க வொருவன் 
கெழியின்மை கேட்டா லறிக - பொருளின் 
நிகழ்ச்சியா னாக்க மறிக புகழ்ச்சியாற் 
போற்றாதார் போற்றப்படும் . 


( 62 ) 


கண்ணுள்ளும் காண்புழிக் காதற்றாம் பெண்ணின் 
உருவின்றி மாண்ட வுளவாம் - ஒருவழி 
நாட்டுள்ளுங் நல்ல பதியுள் பாட்டுள்ளும் 
பாடெய்தும் பாடலுள் . 

( 63) 


திரியழற் காணிற் றொழுப விறகின் 
எறியழற் காணின் இகழ்ப - ஒரு குடியின் 
கல்லாது மூத்தானைக் கைவிட்டுக் கற்றான் 
இளமைபா ராட்டு முலகு . 


( 64 ) 


கைத்துடையான் காமுற்ற துண்டாகும் வித்தின் 
முளைக்குழா நீருண்டேல் உண்டாம் திருக்குழாம் 
ஒண்செய்யாள் பார்த்துறின் உண்டாகும் மற்றவள் 
துன்புறுவா ளாகிற் கெடும் . 

( 65 ) 


32 


நான் மணிகள் 


இறைச்சியை உண்டு இன்புறும் புலி ; புல்லை உண்டு 
இன்புறும் பசு ; சோற்றை உண்டு மகிழ்வர் கீழோர் ; 
அறிவை உண்டு மகிழ்வர் அறிஞர் . 

( 66 ) 


தொடங்கியபின் துன்பத்தினை அடைவர் ஆராய்ச்சி 
யற்றோர் ; தொடங்குமுன் எண்ணிச் செய்பவர் ஆராய்ச்சி 
யாளர் ; விரும்பியவற்றை அடைந்து மகிழ்பவர் பற்று 
மிகுந்தோர் ; வீணாகாதவற்றைச் செய்து மகிழ்வர் பற்று 
அற்றோர் . 

( 67 ) 


இருந்தும் பயனடையாதவரைவிட இல்லாதவர் 
நல்லவர் ; வைத்து இழப்பவரைவிட வறுமையாளர் நல்ல 
வர் ; சினந்து வைபவரைவிடப் பொறுப்பவர் நல்லவர் . 
நன்மை செய்பவரை விட நன்றியை 

மறவாதவர் 
நல்லவர் . 

( 68 ) 


தந்தையின் தன்மையை மகனால் அறியலாம் ; நெஞ் 
சத்து உள்ளத்தை முகத்தால் அறியலாம் : உழைப்பின் 
சிறப்பை விளைவால் அறியலாம் ; நிலத்தின் இயல்பை 
மழையால் அறியலாம் . 

( 69 ) 





ஊர் நல்லது ஒற்றுமை கொண்டிருத்தால் ; அறிவு 
நல்லது குற்றமறக் கற்றிருந்தால் ; ஆனிரை நல்லது காளை 
கள் சிறந்திருந்தால் ; வாழ்வு நல்லது வழங்கி உண்டு 
வந்தால் . 

( 70 ) 


நான்மணிக்கடிகை 


33 


ஊனுண் டுழுவை நிறம்பெறூஉம் நீர் நிலத்துப் 
புல்லினான் இன்புறூஉங் காலேயம் - நெல்லின் 
அரிசியான் இன்புறூஉங் கீழெல்லாந் தத்தம் 
வரிசையான் இன்புறூஉ மேல் . 

( 66 ) 


பின்னவாம் பின்னதிர்க்குஞ் செய்வினை என்பெறினும் 
முன்னவா முன்னம் அறிந்தார்கட்கு - என்றும் 
அவாவா மடைந்தார்கட் குள்ளந் தவாவாம் 
அவாவிலார் செய்யும் வினை . 

( 67 ) 


கைத்தில்லார் நல்லர் கைத்துண்டாய்க் காப்பாரின் 
வைத்தாரின் நல்லர் வறியவர் - பைத்தெழுந்து 
வைதாரின் நல்லர் பொறுப்பவர் செய்தாரின் 
நல்லர் சிதையா தவர் . 

( 68 ) 


மகனுரைக்கும் தந்தை நலத்தை ஒருவன் 
முகனுரைக்கும் உண்ணின்ற வேட்கை - அகனீர்ப் 
புலத்தியல்பு புக்கா னுரைக்கும் நிலத்தியல்பு 
வான முரைத்து விடும் . 

( 69 ) 


பதிநன்று பல்லா ருறையின் ஒருவன் 
மதிநன்று மாசறக் கற்பி- னுதிமருப்பின் 
ஏற்றான்வீ றெய்தும் இனநிரை தான் கொடுக்குஞ் 
சோற்றான்வீ றெய்துங் குடி 

( 70 ) 


- 


நா . - 3 


34 


நான்மணிகள் 


குதிரையின் சிறப்பு கொண்டவனைப் பொறுத்தது ; 
அறத்தின் சிறப்பு ஆற்றலைப் பொறுத்தது ; குளத்தின் 
சிறப்பு வாய்க்காலைப் பொறுத்தது ; வாழ்க்கையின் சிறப்பு 
வருவாயைப் பொறுத்தது . 

( 71 ) 


ஊழிகள் ஆண்டு ஆண்டாய்க் கழிந்தன ; நாட்கள் 
நாழிகை நாழிகையாய்க் கழிந்தன ; நல்லோர் தொண்டு 
செய்தே மறைந்தனர் ; 

அறிவிலார் 

வைது 

வைதே 
அழிந்தனர் . 

( 72 ) 


கற்றறிந்தோர் தளர்ந்தால் எப்படியும் நிமிர்வர் 
கல்லாதவர் தளர்ந்தால் கெட்டே அழிவர் ; நல்ல செயல் 
களே வாழ்வுக்கு ஏற்றது ; நல்லறிவு ஒன்றே வாழ்க்கைக்கு 

( 73 ) 


வித்து . 


புலவர் பெருமக்களே மக்களில் உயர்ந்தவர் ; 
புலவரோடு வாழ்பவர் அவரது உறவினர் ; புலவரைப் 
போற்றுபவர் அவர் அருள் பெற்றவர் ; அவரிடம் அன்பு 
கொண்டோர் அவரையே ஒத்தவர் . 

( 74 ) 


பொய் சொல்லும்பொழுதே நட்பை விட்டுவிடு ; மருத் 
துவன் கேட்கும்பொழுதே பிணியைச் சொல்லிவிடு , 
பெரியோர் கூறும்பொழுதே தவறை விட்டுவிடு ; உரியவன் 
கேட்கும் பொழுதே பொருளைக் கொடுத்துவிடு . ( 75 ) 


நான்மணிக்கடிகை 


35 


ஊர்ந்தான் வகைய கலினமா நேர்ந்தொருவன் 
ஆற்றல் வகைய அறஞ்செயல் - தோட்ட 
குளத்தனைய தூம் பின் அகலங்கள் தத்தம் 
வளத்தனைய வாழ்வார் வழக்கு . 


( 71 ) 


ஊழியும் யாண்டெண்ணி யாத்தன யாமமும் 
நாழிகை யானே நடந்தன - தாழீயாத் 
தெற்றென்றார் கண்ணே தெளிந்தனர் 
வெஞ்சொலா லின்புறு வார் . ( வெட்கென்றார் ( 72 ) 


கற்றான் றளரின் எழுந்திருக்குங் கல்லாத 
பேதையான் வீழ்வானேற் கான்முறியும் எல்லாம் 
ஒருமைத்தான் செய்த கருவி தெரிவெண்ணின் 
பொய்யாவித் தாகி விடும் . 

( 73 ) 


தேவ ரனையர் புலவருந் தேவர் 
தமரனையர் ஓரூர் உறைவார்- தமருள்ளும் 
பெற்றன்னர் பேணி வழிபடுவார் கற்றன்னர் 
கற்றாறாரைக் காத லவர் . 


( 74 ) 


தூர்ந்தொழியும் பொய் பிறந்தபோழ்தே மருத்துவன் 
சொல்லென்ற போழ்தே பிணியுரைக்கும் - நல்லாக 
விடுகென்ற போழ்தே விடுக வுரியான் 
தருகெனிற் றாயம் வகுத்து . 

( 75 ) 


36 


நான் மணிகள் 


இன்சுவையை நாக்கு சுவைத்து அறியும் ; நன்மணத்தை 
மூக்கு மோந்து அறியும் ; அணி அழகைக் கண்கள் கண்டு 
அறியும் ; கருத்துகளை அறிஞர் எண்ணியே அறிவர் . ( 76 ) 


இறவாது இருந்த உயிரும் இல்லை ; கெடாது இருந்த 
வலிமையும் இல்லை ; மூவாது இருந்த இளமையும் இல்லை ; 
குறையாது இருந்த செல்வமும் இல்லை . 

( 77 ) 


மக்களின் 

தன்மையைச் சொல்லால் அறியலாம் ; 
ஆற்றின் பள்ளத்தை குளிர்நீரால் அறியலாம் ; நல்ல 
நெறியை நடு நிலைமையால் அறியலாம் ; கள்ளின் வெறியை 
தடுமாற்றத்தால் அறியலாம் . 

( 78 ) 


நாவைக் காப்பாற்றாமல் பேசினால் நட்புக் கெடும் ; 
நல்ல செயல்களும் கட்டாயப்படுத்தினால் கெடும் ; நல்ல 
நூல்களைப் பயின்றால் 

ஆசை கெடும் ; பகையைப் 
பெருக்கிக்கொள்வதால் வாழ்வு கெடும் . 

( 79 ) 


1 


கொடுக்க விரும்பினால் இல்லாதவர்க்கு உணவு கொடு ; 
ஒன்றை விடுக்க விரும்பினால் ஆசையை விடு ; எடுக்க விரும் 
பினால் சுற்றத்தாருள் ஏழையை எடு ; எதையேனும் 
| கெடுக்க விரும்பினால் சினத்தைக் கெடுத்துவிடு . ( 80 ) 


நான்மணிக்கடிகை 


37 - 


நாக்கின் அறிய இனியதை மூக்கினான் 
மோந்தறிய எல்லா மலர்களும் நோக்குள்ளுங் 
கண்ணினாற் காண்ப அணியவற்றைத் தொக்கிருந் 
தெண்ணினால் எண்ணப் படும் . 

( 76 ) 


சாவாத வில்லை பிறந்த உயிரெல்லாந் 
தாவாத வில்லை வலிகளும் - மூவா 
திளமை யிசைத்தாரு மில்லை வளமையிற் 
கேடின்றிச் சென்றாரு மில் . 


( 77 ) 


சொல்லா னறிப ஒருவனை மெல்லென்ற 
நீரா னறிப மடுவினை - யார்கண்ணும் 
ஒப்புரவி னானறிப சான்றாண்மை மெய்க்கண் 
மகிழா னறிப நறா . 


( 78 ) - 


நாவன்றோ நட்பறுக்குந் தேற்றமில் பேதை 
விடுமன்றோ வீங்கப் பிணிப்பின் அவா அப் 
படுமன்றோ பன்னூல் வலையிற் கெடுமன்றோ 
மாறு ணிறுக்குந் துணிபு . 


( 79 ) 


கொடுப்பின் அசனம் கொடுக்க விடுப்பின் 
உயிரிடை யீட்டை விடுக்க - வெடுப்பிற் 
கிளையுட் கழிந்தா ரெடுக்க கெடுப்பின் 
வெகுளி கெடுத்து விடல் . 


(( 80 ) | 


38 


நான்மணிகள் 


வறுமையினால் அழகும் இளமையும் குன்றும் ; கல்லா 
மையால் குடியும் பெருமையும் குன்றும் ; நீர் இல்லாமை 
யால் பயிரும் பலனும் குன்றும் ; அதிகச் சுமையினால் 
ஆளும் எருதும் குன்றும் . 

( 81 ) 


கற்ற அறிஞர்க்கும் தம் ஊர் என்று ஓர் ஊர் இல்லை ; 
கைப்பொருள் உள்ளவர்க்கும் தம் ஊர் என்று ஓர் ஊர் 
இல்லை ; ஒழுக்கம் உள்ளவர்க்கும் தம் ஊர் என்று ஓர் ஊர் 
இல்லை ; ஒழுக்கம் கெட்டவர்க்கும் தம் ஊர் என்று ஓர் 
ஊர் இல்லை . 

( 82 ) 


கல்வி இல்லாதவர்க்கு அவர்களின் வாய்ச் சொல்லே 
எமன் ; செழித்த வாழைக்கு அது ஈன்ற காய்களே எமன் ; 
தீமை செய்பவர்க்கு அவர்தம் செய்கையே எமன் ; உயர்ந்த 
வாழ்வுக்கும் ஒழுக்கம் தவறுபவரே எமன் . 

( 83 ) 


நீர் வளத்தால் சிறப்படையும் விளைநிலம் ; கடல் 
வளத்தால் சிறப்படையும் பட்டினம் , நாட்டு வளத்தால் 
சிறப்படைவர் மன்னர் ; கலை வளத்தால் சிறப்படையும் 
கூத்து . 

( 84 ) 


கணவனோடு ஒற்றுமைப்பட்டு வாழ்தல் பெண்களுக்கு 
நல்லது : அறத்தோடு ஒன்றுபட்டு வாழ்தல் அறிஞர்க்கு 
நல்லது ; தீய ஆட்சியை மாற்றி ஆளுதல் மன்னர்க்கு 
நல்லது ; சுற்றத்தாரைக் கைவிடாது இருப்பது வாழ்வுக்கு 
நல்லது . 

( 85 


நான்மணிக்கடிகை 


39 


நலனும் இளமையும் நல்குரவின் கீழ்ச்சாம் 
குலனும் குடிமையுங் கல்லாமைக் கீழ்ச்சாம் 
வளமில் குளத்தின் கீழ் நெற்சாம் பர மல்லாப் 
பண்டத்தின் கீழ்ச்சாம் பகடு . 


( 81 ) 


நல்லார்க்குந் தம்மூரென் றூரில்லை நன்னெறிச் 
செல்வார்க்குந் தம் மூரென் றூரில்லை - யல்லாக் 
கடைகட்குந் தம்மூரென் றூரில்லை தங்கைத் 
துடையார்க்கு மெவ்வூரு மூர் . 

( 82 ) 


1 


கல்லா வொருவர்க்குத் தம்வாயிற் சொற்கூற்றம் 
மெல்லிலை வாழைக்குத் தானீன்ற காய்கூற்றம் 
அல்லவை செய்வார்க் கறம்கூற்றம் கூற்றமே 
இல்லத்துத் தீங்கொழுகு வாள் . 


( 83 ) 


நீரான்வீ றெய்தும் விளைநிலம் நீர்வழங்கும் 
பண்டத்தாற்பாடெய்தும் பட்டினம் - கொண்டாளும் 
நாட்டான்வீ றெய்துவர் மன்னவர் கூத்தொருவன் 
ஆடலாற் பாடு பெறும் . 

( 84 ) 


ஒன்றூக்கல் பெண்டிர் தொழினலம் என்றும் 
நன்றூக்கல் அந்தணர் உள்ளம் --- பிறனாளும் 
நாடூக்கல் மன்னர் தொழினலம் கேடூக்கல் 
கேளிர் ஒரீஇ விடல் . 


( 85 ) 


40 


நான்மணிகள் 


திருடாமை வேண்டும் பிறர்க்குரிய பொருள்களை ; 
தள்ளாமை வேண்டும் தகுதியுடைய செயல்களை ; சேராபை 
வேண்டும் சிற்றின மக்களை ; பகையாமை வேண்டும் 
எப்போது எவரையும் . 

( 86 ) 


நெருங்கி வாழும் மக்களை நன்மை செய்து உயர்த்து ; 
ஒட்டாத மக்களைக் காலமறிந்து விலக்கு ; எவரிடமும் 
சென்று உண்பதைக் குறை ; ஏழைகளிடத்துக் காட்டும் 
கோபத்தை விடு . 

( 87 ) 


கெட்டுப்போகிற மக்கள் சோம்பலில் இருப்பர் ; விரும் 
பாததைச் செய்பவர் கொடுமையில் இருப்பர் ; நாணமுள்ள 
பெண்கள் நல்லியல்பில் இருப்பர் ; வலிமையுள்ள யானை 
கட்டுமிடத்தில் இருக்கும் . 

( 88 ) 


அருளுடைய பெரியோர் நல்நெறியை அறிவர் ; அறி 
வுடைய மன்னர் ஆட்சி முறையை அறிவர் ; பெருந்தன்மை 
யுடையோர் வணங்கும் முறை அறிவர் ; பண்புடைய 
பெண்கள் வாழ்க்கை முறை அறிவர் . 

( 89 ) 


காவல் இல்லாமல் நல்லவள் கற்பைக் காப்பாற்றி 
நிற்பாள் ; காவல் இருப்பினும் அல்லவள் நெறி தவறி விடு 
வாள் ; இடையூறு சேரினும் காதல் தன் வழியே செல்லும் ; 
முயன்று மறைத்தாலும் கொலை செய்தவனைக் காட்டி 
விடும் . 

( 90 ) 


நான்மணிக்கடிகை 


41 


கள்ளாமை வேண்டுங் கடிய வருதலால் 
தள்ளாமை வேண்டுந் தகுதி யுடையன 
நள்ளாமை வேண்டுஞ் சிறியாரோ டியார்மாட்டும் 
கொள்ளாமை வேண்டும் பகை , 

( 86 ) 


பெருக்குக நட்டாரை நன்றின்பா லுய்த்துத் 
தருக்குக வொட்டாரைக் கால மறிந்தாங்கு 
கருக்குக யார்மாட்டு முண்டி சுருக்குக 
செல்லா விடத்துச் சினம் . 


( 87 ) 


மடிமை கெடுவார்கள் நிற்கும் கொடுமைதான் 
பேணாமை செய்வார்கண் நிற்குமாம் பேணிய 
நாணின் வரைநிற்பர் நற்பெண்டிர் நட்டமைந்த 
தூணின் கண் நிற்குங் களிறு . 

( 38 ) 


* 


- 


மறையறிய அந்தண் புலவர் முறையொடு 
வென்றி யறிப அரசர்கள் 

என்றும் 
வணங்கல் அணிகலஞ் சான்றோர்க் கஃதன்றி 
அணங்கல் வணங்கின்று பெண் . 


( 89 ) 


பட்டாங்கே பட்டொழுகும் பண்புடையாள் 

[ காப்பினும் 
பெட்டாங் கொழுகும் பிணையிலி முட்டினுஞ் 
சென்றாங்கே சென்றொழுகுங் காமம் கரப்பினும் 
கொன்றான் மேல் நிற்குங் கொலை . 

( 90 ) 


42 


நான்மணிகள் 


அஞ்சாமை பெருகினால் வலிமை பெருகும் ; அன்பு 
பெருகினால் சுற்றத்தார் பெருகுவார் ; அருட்குணம் பெரு 
கினால் அறச்செயல் பெருகும் ; கொடுமைக்குணம் பெரு 
கினால் தீச் செயல் பெருகும் . 

( 91 ) 


இளமையிற் கல்லாத செயல் எப்போதும் தீமை தரும் . 
வருவாய் இல்லாதபோது ஈகைச் செயல் தீமை தரும் ; 
சுற்றத்தார் இல்லாதபோது சினமடைதல் தீமை தரும் ; 
அன்பில்லார் இல்லத்தில் உண்ணுதல் தீமை தரும் . ( 92 ) 


கொலையைச் செய்ய எண்ணுவது கொடியவருக்கும் 
தீது ; பிள்ளைகளைப் படிப்பியாமல் 

வளர்ப்பது 
பெற்றோர்க்கும் தீது ; நாணமின்றி முன்வந்து நிற்பது 
நல்ல பெண்ணுக்கும் தீது ; கொள்கையின்றி நடப்பது 
குடிப்பெருமைக்கும் தீது . 

( 93 ) 


நல்லொழுக்கம் என்பது கல்வியறிவால் உண்டாவது ; 
அறமும் இன்பமும் பொருட்செல்வத்தால் உண்டாவது ; 
நேர்மை என்பது நடுநிலைமையால் உண்டாவது ; நல்ல 
முடிவு என்பது தானும் ஆராய்வதால் உண்டாவது . ( 94 ) 


கள் இல்லாமையால் வருந் துன்பத்தைக் குடியர் 
அறிவர் ; நீர் இல்லாமையால் வருந்துன்பத்தைப் பறவை 
கள் அறியும் ; வறுமைத் துன்பத்தை இருமனைவியரைப் 
பெற்றவர் அறிவர் ; மறைப்பதனால் வருந்துன்பத்தைத் 
திருடர் அறிவர் . 

( 95 ) 


நான்மணிக்கடிகை 


43 


வன் கண் பெருகின் வலிபெருகும் பான்மொழியார் 
இன்கண் பெருகின் இனம் பெருகும் சீர்சான்ற 
மென்கண் பெருகின் அறம்பெருகும் வன்கட் 
கயம்பெருகிற் பாவம் பெரிது . 

( 91 ) 


இளமைப் பருவத்துக் கல்லாமை குற்றம் 
வளமிலாப் போழ்தத்து வள்ளன்மை குற்றம் 
கிளைஞரில் போழ்திற் சினம்குற்றம் குற்றம் 
தமரல்லார் கையகத் தூண் , 


( 92 ) 


எல்லா விடத்துங் கொலை தீது மக்களைக் 
கல்லா வளர விடல் தீது - நல்லார் 
நலந்தீது நாணற்று நிற்பிற் குலந்தீது 
கொள்கை யழிந்தக் கடை . 


( 93 ) 


ஆசார மென்பது கல்வி அறஞ்சேர்ந்த 
போகம் உடைமை பொருளாட்சி - யார்கண்ணுங் 
கண்ணோட்ட மின்மை முறைமை தெரிந்தாள்வான் 
உண்ணோட்ட மின்மையு மில் 

( 94 ) 


கள்ளின் இடும்பை களியறியும் நீரிடும்பை 
புள்ளினுள் ஓங்கல் அறியும் - நிரப்பிடும்பை 
பல்பெண்டி ராளன் அறியும் கரப்பிடும்பை 
கள்வன் அறிந்து விடும் 


( 95 ) 


44 


நான் மணிகள் 


கடுஞ்சொல் அன்புடையர் வாயினிற் தோன்றாது ; 
வஞ்சனைச் சொல் கற்றறிந்தார் வாயினிற் தோன்றாது ; 
தீய சொற்கள் சான்றோர் வாயினிற் தோன்றாது ; கீழ் 
மக்கள் வாயினில் யாவும் தோன்றி விடும் . 

( 96 ) 


அழகிய மகளிர்முன் அழகில்லான் சிறப்படையான் ; 
கற்றார் அவையில் கல்வியற்றார் சிறப்படையார் ; கல்லா 
தார் கூட்டத்தில் கற்றவர்கள் சிறப்படையார் ; அறிவில் 
லார் இடைப்பட்டால் அறிஞரும் சிறப்படையார் . ( 97 ) 


மாசுபட்டாலும் வைரம் ஒளி குன்றாது ; கழுவி எடுத் 
தாலும் இரும்பு ஒளி வீசாது ; தண்டித்து வைத்தாலும் 
கீழ்மக்கள் திருந்தார்கள் ; நல்லுரை கூறினும் கீழ்மக்கள் 
கேளார்கள் . 

( 98 ) 


சான்றோரைவிட்டு நீங்காது வாழ்தல் அறிவுடைமை 
யைக் காட்டும் ; இரக்கமில்லாருடன் சேர்ந்து வாழ்தல் 
தீமையடைவதைக் காட்டும் : நண்பர்களது சொல் கடு 
மையாயிருப்பினும் நல்வழியைக் காட்டும் ; பண்புடைய 
மனைவி இல்லாத வீடு பாழ்படுவதைக் காட்டும் . ( 99 ) 


குளம் 


சிறிதானால் நீர் கொள்ளாது வழியும் ; 
வருமானம் சிறிதானால் மனைவி மிகுந்து பேசுவாள் ; தவச் 
செயல் சிறிதானால் பயனும் குறைந்துவிடும் ; வலிமை சிறி 
தானால் பகைவரும் பெருகுவர் . 

( 100 ) 


நான்மணிக்கடிகை 


45 


வடுச்சொல் நயமில்லார் வாய்த்தோன்றும் கற்றார் 
சாயினுந் தோன்றா கரப்புச்சொல் - தீய 

தீய [ வாய்ச் 
பரப்புச்சொல் சான்றோர் வாய்த் தோன்றா கரப்புச் 
சொல் , கிழ்கள் வாய்த் தோன்றி விடும் . 

( 96 ) 


வாலிழையார் முன்னர் வனப்பிலார் பாடிலர் 
சாலும் அவைப்படின் கல்லாதான் பாடிலன் 
கற்றான் ஒருவனும் பாடிலனே கல்லாதார் 
பேதையார் முன்னர்ப் படின் . 


( 97 ) 


: 


மாசு படினும் மணிதன் சீர் குன்றாதாம் 
பூசிக் கொளினும் இரும்பின்கண் மாசொட்டும் 
பாசத்துள் இட்டு விளக்கினுங் கீழ் தன்னை 
மாசுடைமை காட்டி விடும் . 


( 98 ) 


எண்ணொக்குஞ் சான்றோர் மரீஇயாரிற் றீராமை 
புண்ணொக்கும் போற்றா ருடனுறைவு 

பண்ணிய 
யாழொக்கும் நட்டார் கழறுஞ்சொல் பாழொக்கும் 
பண்புடையாள் இல்லா மனை . 

( 99 ) 


ஏரி சிறிதாயின் நீரூரும் இல்லத்து 
வாரி சிறிதாயிற் பெண்ணூரும் - மேலைத் 
தவஞ் சிறிதாயின் வினையூரும் ஊரும் 
உரன் சிறிதாயின் பகை . 


( 100 ) 


46 


நான்மணிகள் 


வைது வருவதால் இழிவு பெருகும் ; வணங்கி வாழ்வ 
தால் நல்லறிஞர் பெருகுவர் ; பொருளைப் போற்றுவதால் 
இன்பம் பெருகும் ; இரக்கம் காட்டுவதால் அறச் செயல் 
பெருகும் . 

( 101 ) 


எல்லாம் அறிந்தவன் என்று இவ்வுலகில் எவனு 
மில்லை ; ஏதும் அறியாதவன் என்று இவ்வுலகில் எவனு 
மில்லை ; குற்றமே செய்பவன் என்று இவ்வுலகில் எவனு 
மில்லை ; குறையே இல்லாதவன் என்று இவ்வுலகில் எவனு 
மில்லை . 

( 102 ) 


மனைக்கு ஒளிவீசும் விளக்கு மனைவி ; பெற்றோர்க்கு 
ஒளி வீசும் விளக்கு மக்கள் ; மக்களுக்கு ஒளிவிசும் விளக்கு 
கல்வி ; கல்விக்கு ஒளிவிசும் விளக்கு ஒழுக்கம் . ( 103 ) 


இன்சொல் வழங்குவதால் நட்புறவு உண்டாகும் ; 
வன்சொல் வழங்குவதால் வசை பகை உண்டாக்கும் ; மென் 
சொல் வழங்குவதால் அருள்மனம் உண்டாகும் ; அருள் 
மனம் பெறுவதால் அழியாவாழ்வு உண்டாகும் . ( 104 ) 


நான்மணிகள் முற்றிற்று 


நான்மணிக்கடிகை 


47 


வைத்ததனால் ஆகும் வசையே வணக்கமது 
செய்ததனால் ஆகும் செழுங்கிளை -- செய்த 
பொருளினால் ஆகுமாம் போகம் நெகிழ்ந்த 
அருளினால் ஆகும் அறம் . 


( 101 ) 


ஒருவன் அறிவானும் எல்லாம் யாதொன்றும் 
ஒருவன் அறியா தவனும் ஒருவன் 
குணனடங்கக் குற்றமுள் ளானும் ஒருவன் 
கணனடங்கக் கற்றானும் இல் . 


( 102 ) 


மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் 
தமக்குத் தகைசால் புதல்வர் மனக்கினிய 
காதற் புதல்வர்க்குக் கல்வியே கல்விக்கும் 
ஓதிற் புகழ்சால் உணர்வு . 


( 103 ) 


இன்சொலான் ஆகும் கிழமை இனிப்பிலா 
வன்சொலான் ஆகும் வசைமனம் - மென்சொலின் 
நாவினான் ஆகும் அருண்மனம் அம்மனத்தான் 
வீவிலா வீடாய் விடும் . 

( 104 ) 


நான்மணிக்கடிகை முற்றிற்று 


* 


மூத்தமிழ்க் காவலர் 
கி . ஆ . பெ . விசுவநாதம் நூல்கள் 


:: 


:: 


* 


--- 


... 


: 


.. 


*** 


: 


. 


* 
.. 


: 


தமிழ்ச் செல்வம் 
தமிழின் சிறப்பு 
அறிவுக் கதைகள் 
எனது நண்பர்கள் 
வள்ளுவரும் குறளும் 
வள்ளுவர் உள்ளம் 
திருக்குறள் . கட்டுரைகள் 
திருக்குறளில் செயல்திறன் 
திருக்குறள் புதைபொருள் ( முதற்பகுதி ) 
- திருக்குறள் புதைபொருள் ( இரண்டாம் பகுதி ) 
மும்மணிகள் 
நான்மணிகள் 
ஐந்து செல்வங்கள் 
ஆறு செல்வங்கள் 
அறிவுக்கு உணவு 
தமிழ் மருந்துகள் 
மணமக்களுக்கு 
இளங்கோவும் சிலம்பும் 
நல்வாழ்வுக்கு வழி 
எண்ணக்குவியல் 
வள்ளலாரும் அருட்பாவும் 
வானொலியிலே 

( அச்சில் ) 
மாணவர்களுக்கு 
எது வியாபாரம் ? எவர் வியாபாரி ? 
திருச்சி விசுவநாதம் வரலாறு 

( மா . சு . சம்பந்தம் ) 


.. 


. 


-- 


* 


* 


*** 


.. 


** 


* 


+ 


-- 


--- 


* 


--- 


: 


--- 


: 


பாரி நிலையம் 
184 , பிராட்வே , சென்னை -600 108 . 


